தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN/ CCN / 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 8 .40 காசு 


- 


- 


* 


ப் 


REBEL 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 8 ] 


சென்னை , புதன்கிழமை , பிப்ரவரி 21 , 2018 
மாசி 9, ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கைகள் 
[ அரசாணை (நிலை ) எண் 66 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1 ) த் துறை , 13 நவம்பர் 2017.) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) 
உட்பிரிவின் (b ) பகுதி மற்றும் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 24 - 04 
2013 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 - ல் , 289 முதல் 290 வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட II(2 )/( LE )/ 332 / 2013 - ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , 
அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு மாநிலத்தில் 
காப்பிக் கொட்டையை பதப்படுத்தும் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ளவர்களும் கீழேயுள்ள விவர அட்டவணையின் (2 ) - ல் 
நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவர்களுமாகிய பணியாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை அந்த 
விவர அட்டவணையின் ( 3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் 
வரைவு மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவின் (b ) பகுதியில் கோரியுள்ளவாறு ஏற்கெனவே 
வெளியிடப்பட்டுள்ளது . 
இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 

விவர அட்டவணை 
காப்பிக் கொட்டையை பதப்படுத்தும் தொழிலில் வேலைவாய்ப்பு 
தொடர் பணியாளர் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 
எண் 
(2 ) 

( 3 ) 
தொகுதி - 1 
உதவி மேலாளர் 

மாதமொன்றுக்கு ரூ . 5792.00 
கணக்காளர் 

மாதமொன்றுக்கு ரூ . 5479.00 
எழுத்தர்கள் தட்டச்சர்கள்/ காசாளர்கள் 

மாதமொன்றுக்கு ரூ . 5402 . 00 
ஏவலர் 

மாதமொன்றுக்கு ரூ . 5206. 00 
காவலாள் 

மாதமொன்றுக்கு ரூ . 5206 .00 
6 . குழந்தைகள் காப்பகத்தின் பணிப்பெண் 

மாதமொன்றுக்கு ரூ . 5175.00 


- 


N 


- 


- 


- 


DTP- II- 2 - (8 ) (T Sup ) - 1 


[ 1 ] 


2 


தொடர் 
எண் 


பணியாளர் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


தொகுதி - || 
1 . மின்கம்மியர் 


தச்சர் 
3 . பொருத்துநர் 
4 . என்ஜின் ஓட்டுநர் 
5 . எந்திரக் கம்மியர் 
தொகுதி - II 


மாதமொன்றுக்கு ரூ . 5598 .00 
மாதமொன்றுக்கு ரூ . 5402 .00 
மாதமொன்றுக்கு ரூ . 5326 .00 
மாதமொன்றுக்கு ரூ . 5598 .00 
மாதமொன்றுக்கு ரூ . 5554 .00 


1 . பணியிட (Yard ) கண்காணிப்பாளர் 


மாதமொன்றுக்கு ரூ . 5792 .00 
மாதமொன்றுக்கு ரூ . 5326 .00 


2 . மேஸ்திரி 


ல் 


ம் 


ம் 


9 . 


பதப்படுத்தாத காப்பிக் கொட்டையை ஏற்றுதல் , இறக்குதல் மற்றும் இருப்பு வைக்கும் பணிகள் 
1 . லாரியிலிருந்து காப்பிக்கொட்டையை இறக்கி குவித்து வைத்தல் 

டன் ஒன்றுக்கு ரூ . 43.33 
முதல் நாள் உலர வைப்பதற்கு 

டன் ஒன்றுக்கு ரூ . 28 . 44 
மேலும் ஒரு நாள் உலர வைப்பதற்கு 

டன் ஒன்றுக்கு ரூ . 16 .01 
சேமிப்புக் கிடங்கிற்கு எடுத்துச் செல்லுவதற்கு 

டன் ஒன்றுக்கு ரூ . 13 .87 
மீண்டும் ஓரிடத்தில் குவித்து வைப்பதற்கு 

டன் ஒன்றுக்கு ரூ . 14 .95 
ஒரு சேமிப்புக் கிடங்கிலிருந்து மற்றொரு கிடங்கிற்கு எடுத்துச் 

டன் ஒன்றுக்கு ரூ . 29 .89 
சென்று குவித்து வைப்பதற்கு 
சேமிப்புக் கிடங்கு ( எடைபோடுதல் ) 

டன் ஒன்றுக்கு ரூ . 1.24 
8 . | காப்பிக் கொட்டைகளில் தோல் நீக்குதல் 

டன் ஒன்றுக்கு ரூ . 61.93 
தோல் நீக்கிய நிலையில் அரைக்கப்பட்ட காப்பி 

டன் ஒன்றுக்கு ரூ . 37 . 19 
10 . மலைத்தோட்டத்திலிருந்து ( Estate ) அரைக்கப்பட்ட காப்பிக் 

டன் ஒன்றுக்கு ரூ . 34 .58 
கொட்டைகளை லாரியிலிருந்து இறக்குதல் மற்றும் குவித்து வைத்தல் 
பதப்படுத்தப்பட்ட காப்பிக் கொட்டை 
1 . மாற்றப்பட்ட மொத்த அளவு (பதப்படுத்தும் கிடங்கிலிருந்து ) 

50 கிலோ ஒன்றுக்கு ரூ . 1.45 
(From Gardling shed ) 
2 . வழங்கப்பட்ட மொத்த அளவு (முழுமையாக பதப்படுத்தல் ) 

பை ஒன்றுக்கு ரூ . 3.65 
கலக்கப்பட்ட காப்பிக்கொட்டையின் மொத்த அளவு (பெருமளவு ) 

டன் ஒன்றுக்கு ரூ. 14 . 95 
மொத்தமாக ஓரிடத்தில் சேர்த்து வைத்தல் 

டன் ஒன்றுக்கு 

ஒன்றுக்கு ரூ . 68 . 10 
5 . மாதிரி வகைகளைப் பெறுதல் ( Samples Drawing ) 

மாதிரி ஒன்றுக்கு ரூ. 2. 49 
தோல் நீக்கப்பட்ட காப்பிக் கொட்டைகளை விற்பனை செய்வதற்காக 
சிப்பம் செய்து வழங்கல் ( சந்தைப்படுத்துதல் நீங்கலாக ) 
சிப்பம் செய்தல் மற்றும் எடைபோடுதல் 

ரூ . 49.53 டன் ஒன்றுக்கு ரூ . 92.86 
மூட்டைகளைத் தைத்தல் 

ரூ. 18.56 
சுமை ஏற்றுதல் 

ரூ . 24. 77 


பணியாளர் வகைகள் 


தொடர் 
எண் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


( 2) 


( 3) 


ரூ . 55 . 73 டன் ஒன்றுக்கு ரூ . 105 .27 
ரூ . 24 .77 
ரூ . 24 .77 


ஏற்றுமதி செய்யப்படும் காப்பிக்கொட்டைகளை சிப்பம் செய்தல் 
மற்றும் வழங்குதல் (சிப்பம் செய்தல் நீங்கலாக ) ( 60 கிலோ கிராம் 
கொண்டவையாக சிப்பம் செய்தல் ) 
சிப்பம் செய்தல் மற்றும் எடைபோதுதல் 
மூட்டைகளைத் வைத்தல் 
சுமை ஏற்றுதல் 
ஏற்றுமதி செய்யப்படும் காப்பிக்கொட்டைகளைச் சிப்பம் செய்தல் 
மற்றும் வழங்குதல் ( சந்தைப்படுத்துதல் நீங்கலாக ) 
75 கிலோ கொண்டவையாக சிப்பம் செய்தல் 
சிப்பம் செய்தல் மற்றும் எடைபோடுதல் 
மூட்டைகளைத் தைத்தல் 
சுமை ஏற்றுதல் 
வகை வாரியாக ஒதுக்கி வைத்தலுக்கான ( Set apart ) 
கட்டணங்கள் 
குறியிடல் 
சாதராரண குறியிடல் 
ஜோட்டா ( Jotta ) கட்டணங்கள் 
பணிமனையில் சிப்பம் செய்தல் (Depot Packing ) 
நான்கு முனைகளிலும் தைத்தல் மற்றும் கயிறு கொண்டு 
கட்டுதல் R . C . 
கயிறு கொண்டு கட்டுதல் 


ரூ. 55.73 டன் ஒன்றுக்கு ரூ. 105 .27 
ரூ . 24.77 
ரூ . 24. 77 

டன் ஒன்றுக்கு ரூ . 105 .26 


மூட்டை ஒன்றுக்கு ரூ . 1.84 
மூட்டை ஒன்றுக்கு ரூ . 1.24 
ரூ . 37.19 ( 100 மூட்டைகளுக்கு ) 
டன் ஒன்றுக்கு ரூ . 105 .26 


ரூ . 37 .19 டன் ஒன்றுக்கு ரூ . 61.93 
ரூ . 24 .74 


காப்பிக் கொட்டையை ஏற்றுமதி செய்ய முத்திரையிடுவதற்கான 

டன் ஒன்றுக்கு ரூ . 12 .40 
கட்டணங்கள் 
எடுத்துச் செல்வோர் : 
மலைத்தோட்டம் - A மற்றும் C 

கிலோ ஒன்றுக்கு ரூ . 1.24 
மலைத்தோட்டம் - B மற்றும் ப்பீபரி காப்பிக் கொட்டை 

கிலோ ஒன்றுக்கு ரூ . 1.45 
ரொபெஸ்ட்டா A , B மற்றும் C 

கிலோ ஒன்றுக்கு ரூ . 1.24 
அராபிகா செர்ரி மற்றும் ஏனைய தர வகைகள் 

கிலோ ஒன்றுக்கு ரூ . 1. 90 
காப்பிக்கொட்டை மூட்டைகள் சாக்கு மூட்டைகள் ஆகியவற்றை எடுத்துச் நாளொன்றுக்கு ரூ . 173.50 
செல்லுதல் , காப்பிக்கொட்டைகளைக் குவித்தல் , தோல் நீக்குதல் எடை 
போடுதல் மற்றும் அபாயகரமான ஏனைய பணிகளில் ஈடுபடுத்தப்படுகிற நபர்கள் 
காப்பிக்கொட்டைகளைப் பரப்புதல் , பெருக்குதல் , உலர்த்துதல் சேர்த்து குவித்து நாளொன்றுக்கு ரூ . 172 .00 
வைத்தல் , தைத்தல் ஆகியவற்றிலும் , பணியிடத்திலுள்ள பதப்படுத்தப்படாத 
காப்பிக் கொட்டை மூட்டைகளைச் சிப்பம் செய்தல் , எடை போடுதல் 
ஆகியவற்றிலும் , காப்பிக்கொட்டை சாக்கு மூட்டைகளைக் கட்டுதல் , 

காப்பிக்கொட்டைகளைப் பக்குவமாக உடைத்தலிலும் ஈடுபடுகிற நபர்கள் . 
விளக்கங்கள் : (1) அகவிலைப்படி மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் , தொழிலாளர்களுக்கு 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


( 1 ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக்கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி திங்கள் ஒன்றுக்கு 
ரூ . 1.05 ( ஒரு ரூபாய் ஐந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக் குறியீட்டினை அடிப்படையாகக் 

கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 


தொடர் எண் 


பணிகளின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( 3) 


( 2 ) 


( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட , முதல் 

கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


( 2) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களிடையே எவ்வித 

வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


(3 ) (i) ஒரு நாள் ஊதியத்தைக் கணக்கிட , மாத ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 


(ii) மாத ஊதியத்தை கணக்கிட , ஒரு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 


( 4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 

இருக்கிறவிடத்து , அதே ஊதியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (2ப ) எண் 67 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1) த் துறை , 13 நவம்பர் 2017. ) 


1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 31 - 10 - 2012 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு - 2 இல் 576 - 577 ஆகிய பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II ( 2 )/ LE / 726 / 2012 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , கீழேயுள்ள விவர அட்டவணையின் (1) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ்நாடு 
மாநிலத்தில் பொதுப் பொறியியல் மற்றும் கட்டமைப்புத் தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்த 
அளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் 
திருத்தியமைக்கிறார் . 


(2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியான நாள் முதல் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 


பொதுப் பொறியியல் மற்றும் கட்டமைப்புத் தொழிலில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


ரூபாய் . காசு 
மண்ட லம் - A 


ரூபாய் . காசு 
மண்ட லம் - B 


1 . நிருவாகம் : 


1 . மேலாளர் 


7828 . 00 


( மாதமொன்றுக்கு ) 

7641 .00 
7483 .00 


2 . உதவி மேலாளர் 


7660 .00 


3 . கணக்காளர் 


7660 .00 


7483 .00 


4 . காசாளர் 


7543 .00 


7375 .00 


5 . பண்டகசாலைக் காப்பாளர் 
6 . தட்டச்சர் 
7 . எழுத்தர் 


7443 .00 


7287 . 00 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


ரூபாய் . காசு 
மண்ட லம் - A 


ரூபாய் . காசு 
மண்ட லம் - B 


( மாதம் ஒன்றுக்கு ) 


7267 .00 


7120. 00 


8 . நேரக்காப்பாளர் 
9 . ஏவலாள் 
10 . பாதுகாப்புப் பணியாளர் 
11 . காவலாள் 


6951 .00 


6825 . 00 


மண்ட 


லம் - A 


மண்ட 


லம் - B 


7828 .00 


7641 . 00 


7660 . 00 


7483 .00 


7660 . 00 


7483 .00 


7267 .00 


7120. 00 


12 . குற்றேவலாள் 
மேற்பார்வையிடுதல் : 
1 . முதலாள் 
2 . மேற்பார்வையாளர் 
3 . பொறுப்பிலுள்ள பணியாளர் 
4 . பணிமனைக் கருவி காப்பாளர் 
III பயிற்சி பெற்றவர் : 

ஒரு குறிப்பிட்ட தொழிலில் 5 ஆண்டுகால 
அளவிற்கு அனுபவம் பெற்றுள்ள நபர்கள் அல்லது 
ஒரு குறிப்பிட்ட தொழிலில் 3 ஆண்டுகால அளவு 
அனுபவத்துடன் தொழிற்பயிற்சி நிலயத்தின் தொழிற் 
சான்றிதழை வைத்திருக்கும் நபர்கள் 
IV ஓரளவு பயிற்சி பெற்றவர்கள் : 

தொழிற்பயிற்சி நிலயத்தின் (தரம் - 1) 
தொழிற் சான்றிதழை வைத்திருக்கும் 
அனைவரும் 


(நாளொன்றுக்கு) 


278 .50 


273 . 50 


(1) 


271 .00 


265 . 00 


262 .00 


ஒரு குறிப்பிட்டத் தொழிலில் ( தரம் - II ) 

266 . 00 
இரு ஆண்டுகளுக்குக் குறையாமல் உதவியாளர்களாகப் 
பணியாற்றிய நபர்கள் 
v பயிற்சி பெறாதவர்கள் : 
எந்த பயிற்சியும் தேவைப்படாத வேலையை செய்து 

258 .50 
கொண்டிருக்கும் நபர்கள் 
விளக்கங்கள் : 
1 . மண்டலங்களின் வகைப்பாடு : மண்டலம் - A மற்றும் மண்டலம் - B கீழேயுள்ள 


255 .00 


பகுதிகளைக் கொண்டிருக்கும் : 

மண்டலம் - A : அனைத்து மாவட்டத் தலைமையிடங்கள் , மாநகராட்சிகள் , நகராட்சிகள் 

மண்டலம் - B : ஏனைய இடங்கள் 
II . ( 1 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு ஊதியங்களுடன் தொழிலாளர்களுக்கு கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 
அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(a ) மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஊதியங்கள் , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு 
எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் வேறுபடத்தக்க அகவிலைப்படி திங்கள் 
ஒன்றுக்கு ரூ . 42 . 35 காசுகள் ( நாற்பத்தி இரண்டு ரூபாய் மற்றும் முப்பத்தி ஐந்து காசுகள் மட்டும் ) வீதம் வழங்கப்பட வேண்டும் . 

(b ) முந்தைய ஆண்டின் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரையிலான , முந்தைய 12 மாதங்ளுக்கான , நுகர்வோர் சராசரி 
விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி திருத்தம் 
செயலுக்கு வரும் . 


(c ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 
முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
( 2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 

எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 
( 3) ( a ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு , மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

(b ) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 
(4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 

இருக்குமிடங்களில் , அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 
[ அரசாணை (2D ) எண் 68 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 13 நவம்பர் 2017 .) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதி , 5 ஆம் பிரிவின் (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 11 - 09 - 2013 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு - 2இல் 618- 619 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II(2)/LE /700/2013ஆம் 
எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , அறிவிக்கையினை இரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் தமிழ்நாடு மாநிலத்தில் தேங்காய் உரித்தல் தொழிலில் 
பணியமர்த்தப்பட்டுள்ள கீழ்க்காணும் விவர அட்டவணையின் (2 ) ஆம் நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளைச் செய்கிற 
தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை அந்த விவர அட்டவணையின் ( 3 ) நெடும்பத்தியின் நிகரான 
பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 
( 2 ) இந்த அறிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கும் வரும் . 

விவர அட்டவணை 

தேங்காய் உரித்தல் தொழிலில் வேலைவாய்ப்பு 
தொடர் எண் பணிகளின் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


ரூ . 232 . 00 


நாளொன்றுக்கு 
1000 தேங்காய்களுக்கு 


294 .00 


நாளொன்றுக்கு 


ரூ . 232 . 00 


மரம் ஒன்றுக்கு 


ரூ . 4.12 


தேங்காய் உரித்தல் : 
( i) காலத்திற்கேற்ற ஊதியம் 
( ii ) செய்யும் வேலைக்கேற்ற ஊதியம் 
மரம் ஏறுதல் மற்றும் தேங்காய் பறித்தல் : 
(i ) காலத்திற்கேற்ற ஊதியம் 
( ii ) செய்யும் வேலைக்கேற்ற ஊதியம் 
தேங்காய்களை தரம் பிரித்தல் 
(i) காலத்திற்கேற்ற ஊதியம் 
( ii ) செய்யும் வேலைக்கேற்ற ஊதியம் 
தேங்காய்களை ஏற்றி இறக்குதல் 
பயிற்சி பெறாத தொழிலாளர்கள் 
மரங்களை சுத்தப்படுத்துதல் , உரமிடுதல் மற்றும் 
பூச்சிக்கொல்லியிடுதல் 


+ 


நாளொன்றுக்கு 
1000 தேங்காய்களுக்கு 
1000 தேங்காய்களுக்கு 
நாளொன்றுக்கு 
மரம் ஒன்றுக்கு 


ரூ . 194. 50 
ரூ . 30.87 

294 . 00 
ரூ . 189.00 
ரூ . 9 . 80 


ம்ம் 


விளக்கங்கள் : 

(1) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய விதங்களுடன் தொழிலாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( i) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் , திங்கள் ஒன்றுக்கு ரூ. 01. 15 ( ரூபாய் ஒன்று மற்றும் பதினைந்து 
காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(ii) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் 
கொண்டு , ஒவ்வோராண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்படவேண்டும் . 

( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்டு 
இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து முதல் கணக்கீடு , செயலுக்கு வரும் . 

(2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

(3) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 

(4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசுச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு)த் துறை . 


[ அரசாணை (நிலை) எண் 69 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1) த் துறை , 13 நவம்பர் 2017. ] 


1948 - ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்திய சட்டம் 11 /1948 ) ஆம் பிரிவைச் சேர்ந்த 3 ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் 
10 - 04 - 2013 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 இல் 249 முதல் 250 வரையிலான பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட II (2 )/(LE ) 302/ 2013 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு 
அதற்கு பதிலாகவும் , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் அப்பளம் தயாரிப்புத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள 
கீழேயுள்ள விவர அட்டவணையின் (1 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தொழிலாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு 
ஊதிய வீதங்களை அந்த விவர அட்டவணையின் (2) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் 
திருத்தியமைக்கிறார் . 
2 . இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 

விவர அட்டவணை 

அப்பளம் தயாரிப்புத் தொழிலில் வேலைவாய்ப்பு 
தொழிலாளர் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 
மண்ட லம் - 1 

மண்ட லம் - 2 
( ரூ . காசு ) 

( ரூ . காசு ) 
( 2 ) 

( 3) 
சிப்பம் செய்பவர் 

5929 .00 

5799. 00 
மாதம் ஒன்றிற்கு 

மாதம் ஒன்றிற்கு 
கணக்காளர் 

6050 .00 

5929. 00 
மாதம் ஒன்றிற்கு 

மாதம் ஒன்றிற்கு 
எடையிடுபவர்/உதவியாளர் 

5929 

5799 . 00 
மாதம் ஒன்றிற்கு 

மாதம் ஒன்றிற்கு 
நறுக்குதல் ( 100 கிலோ கிராம் ஒன்றுக்கு) 

487 .70 

367 .63 
கலவை ( 100 கிலோ கிராம் ஒன்றுக்கு ) 

570.23 

420 . 17 


( 1 ) 


13.14 


(6 ) அப்பளம் தயாரித்தல் 
(1) அப்பளங்கள் ( 3 அங்குலம் ) அல்லது 7 .6 செ .மீ . 

9 . 45 

6 . 79 
( விட்டம் ) , 100 எண்ணிக்கை ( 300 கிராம் ) 
( ii ) அப்பளங்கள் ( 4 அங்குலம் ) அல்லது 10.2 செ .மீ . 

12 . 07 

8 . 90 
(விட்டம் ) , 100 எண்ணிக்கை (400 கிராம் ) 
( iii ) அப்பளங்கள் ( 5 அங்குலம் ) அல்லது 12 . 7 செ . மீ . 

17 . 86 
( விட்டம் ) , 100 எண்ணிக்கை (500 கிராம் ) 
(iv ) அப்பளங்கள் ( 6 அங்குலம் ) அல்லது 15 .2 செ . மீ . 

19. 95 

14 .74 
(விட்டம்) , 100 எண்ணிக்கை (700 கிராம் ) 
விளக்கங்கள் : -( 1 ) மண்டலம் - 1 மற்றும் மண்டலம் - II இல் பின்வரும் பகுதிகள் அடங்கும் . 

மண்டலம் : -1: அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் சிறப்பு நிலை மற்றும் தெரிவுநிலை நகரியங்கள் உட்பட சிறப்பு நிலை மற்றும் 
தெரிவுநிலை நகராட்சிகள் . 


மண்ட லம் : -II : ஏனைய பகுதிகள் . 
(2 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் தொழிலாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


( i) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படியானது திங்கள் ஒன்றுக்கு 
ரூ . 36 . 00 ( முப்பத்தாறு ரூபாய் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


( ii ) அகவிலைப்படியானது , ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான முந்தைய 12 மாதங்களுக்கான விலைப்புள்ளியின் 
சராசரியை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் திங்கள் முதல் நாளிலிருந்து கணக்கிடப்பட வேண்டும் . 


( iii ) முந்தைய ஆண்டில் சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்ட முதல் 
கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


( 3) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும் போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் 
ஊதியத்தில் எவ்வித வேறுபாடும் காட்டக்கூடாது . 


(4 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிட மாத ஊதியத்தை 26ஆல் வகுக்க வேண்டும் . 


(5 ) இங்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் தற்போது வழங்கப்படும் ஊதியங்கள் அதிகமாக 
இருக்கிறவிடத்து அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 
[ அரசாணை (2D ) எண் 70 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 13 நவம்பர் 2017.) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 10 - 04 - 2013 - ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு - 2இல் 251 முதல் 253 ஆம் பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II(2)/LE/ 304 /2013 - ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்தப்பின்னர் , தமிழ்நாடு மாநிலத்தில் செங்கற்கள் 
மற்றும் ஓடுகள் தயாரிப்புத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழேயுள்ள விவர அட்டவணையின் (2) நெடும் பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள 
வகைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் ( 3) நெடும் 
பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 
9ஆம் பிரிவைச் சோந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் கோரியவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


2 . இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 


வணை 


செங்கற்கள் மற்றும் ஓடுகள் தயாரிப்புத் தொழிலில் வேலைவாய்ப்பு 


தொடர் 
எண் 


தொழிலாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

ரூ . காசு. 


5170.00 


மாதம் ஒன்றுக்கு 


தொகுதி -1-(பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள்) 
கருமார்கள் 
மரவேலை செய்பவர்கள் ( தச்சர்கள்) ) 
பொருத்துநர்கள் 
மின் கம்மியர்கள் 


5243.00 மாதம் ஒன்றுக்கு 


எந்திரக்கம்மியர் 


5170 .00 மாதம் ஒன்றுக்கு 


கொத்தனார்கள் 
இயக்குபவர்கள் 


5170.00 மாதம் ஒன்றுக்கு 


எஞ்சின் ஓட்டுநர்கள் 
பற்ற வைப்பவர்கள் 
அச்சு தயாரிப்பவர்கள் 


5243. 00 மாதம் ஒன்றுக்கு 


தொகுதி -1| நிலை - | தொழிலாளர்கள் : 
வார்ப்பட உதவியாளர்கள் ( Mould Helpers ) 
மண்ணை அழுத்தி வழவழப்பாக்குபவர் 
செங்கற்களைத் தயாரிப்பவர்கள் ( அல்லது ) 
ஓடுகள் தயாரிப்பவர்கள் 
அச்சிலிருந்து எடுப்பவர்கள் (Die Pullers ) 
களி மண்ணை துண்டமாக வெட்டுபவர்கள் மற்றும் 
மண்ணை மிதிப்பவர்கள் 


களிமண்ணை கலப்பவர்கள் 


181 .50 


நாள் ஒன்றுக்கு 


செங்கற் சூளையில் சுமை ஏற்றுபவர்கள் மற்றும் 
இறக்குபவர்கள் 


சூளையிற் சுட்ட செங்கற்களை 
வகைப்படுத்துபவர்கள் மற்றும் சிப்பம் 
செய்பவர்கள் ( அடுக்குவது உட்பட ) 


உருளையை சுழற்றுபவர்கள் 
ஓடுகளை ஒழுங்காக வெட்டுபவர்கள் 
( Tile Trimmers ) 


செயற்கை முறையில் செங்கற்களை உலா 
வைக்கும் பணியில் ஈடுபடும் உதவியாளர்கள் 


சூளை எரிப்பவர்கள் 


பாதுகாவலர் அல்லது காவலாள் 


10 


173.50 


தொகுதி - III நிலை - || தொழிலாளர்கள் 
பொருட்களைக்கையாளும் தொழிலாளர்கள் 
பொருட்களைக்கொண்டு செல்பவர்கள் 
உதவியாட்கள் 
ஓடுகளைக்கொண்டுசெல்பவர்கள் 
எரிபொருட்களைக்கொண்டுச் செல்பவர்கள் 
களிமண்ணைக்கொண்டுசெல்பவர்கள் மற்றும் 
எடுத்துச்செல்பவர்கள் 
ஏற்றி இறக்கும் பணியை மேற்கொள்ளும் 
உதவியாளர்கள் 


173 .50 
173.50 
173.50 


173.50 


173.50 


பாளங்களை வெட்டுபவர்கள் மற்றும் 
பாளங்களை எடுத்துச்செல்பவர்கள் 


173.50 


களிமண் வழங்குவோர் ( Clay Feeders ) 


173. 50 


173.50 


பொதுவான கூலிவேலை செய்யும் 
தொழிலாளர்கள் 


சிலாப் பிளேசர்ஸ் ( Slab Placers ) 


173 .50 


நாள் ஒன்றுக்கு 


173 .50 


173.50 


173.50 


173 .50 


173.50 


173 .50 


173.50 


173.50 


துப்புரவாளர்கள் 
சட்டத்திலிருந்து சுடப்படாத ஓடுகளை எடுப்பவர்கள் 
சுடப்படாத செங்கற்கள் மற்றும் ஓடுகளை 
எடுத்துச்செல்பவர்கள் 
செங்கல் தயாரிப்புக் கருவியை வழங்குபவர்கள் 
(Pallet Suppliers) 
செங்கல் தயாரிப்புக்கருவியை 
சேகரிப்பவர்கள் ( Pallet Collection ) 
நீர்கொண்டு செல்பவர்கள் 
மணல் மற்றும் சிமிட்டியை கலப்பவர்கள் (மொசைக் ) 
மொசைக்கற்களை தலைச்சுமையாக எடுத்துச் 
செல்லும் தொழிலாளர்கள் 
மணல் வழங்குபவர்கள் ( மொசைக் ) 
ஓடுகளை ஒட்டுபவர்கள் (மொசைக் ) 
பெட்டி அகற்றுபவர்கள் (மொசைக் ) ( Box Removers ) 
வண்ணங்கள் கலப்பவர்கள் ( மொசைக் ) 
சிப்ஸ்களை நேர்த்தியாக்குபவர்கள் (மொசைக் ) 
( Chips Sorenmers ) 
I , II மற்றும் IV ஆம் தொகுதியின் கீழ் 
குறிப்பிடப்படாத173.50 ஏனைய தொழிலாளர்கள் 
தொகுதி - IV - பணியாளர் : 
முதலாள் 
தொழில்நுட்ப மேற்பார்வையாளர் 
மேற்பார்வையாளர் 


173 .50 


173. 50 


173. 50 


173 .50 


173.50 


5989. 00 திங்கள் ஒன்றுக்கு 
5697 . 00 திங்கள் ஒன்றுக்கு 
5394 . 00 திங்கள் ஒன்றுக்கு 
5319. 00 திங்கள் ஒன்றுக்கு 


எழுத்தர் 


11 


கணக்காளர் 


ம்ம்Rs 


பண்டகக்காப்பாளர் 
அலுவலகப்பையன் 
(i) மேஸ்திரி 
( ii ) மேஸ்திரி 
(12ஆண்டுகளுக்கு மேலாக மேஸ்திரியாக 
பணியாற்றுபவர்கள்) 
செங்கல் தயாரிப்புக்கான கூலி: 
1000 எண்ணிக்கையிலான சூளை செங்கற்களுக்கு 


5697 . 00 திங்கள் ஒன்றுக்கு 
5394 . 00 திங்கள் ஒன்றுக்கு 
4877 .00 திங்கள் ஒன்றுக்கு 
5319.00 திங்கள் ஒன்றுக்கு 
5451. 00 திங்கள் ஒன்றுக்கு 


492. 25 


1000 எண்ணிக்கையிலான நாட்டு செங்கற்களுக்கு 


369. 34 


247. 35 


1000 எண்ணிக்கையிலான செங்கற்களை சூளைக்குக் 
கொண்டுச்செல்வதற்கு 
1000 எண்ணிக்கையிலான மேசை வார்ப்பு செங்கற்களுக்கு 
(Table Mould Bricks) 


615 . 92 


61 . 90 


1000 எண்ணிக்கையிலான செங்கற்களை 
சூளையிலிருந்து ஏற்றி இறக்குவதற்கு 
சூளைக்கு மணலைக்கொண்டுவந்து சேம்பரில் பரப்புவதற்கு 
விறகு அல்லது நிலக்கரியை கொண்டுவர டன் ஒன்றுக்கு 


146 . 78 


125 .59 


( அ ) சூளையை எரிப்பவர் 


( ஆ ) மேசை வார்ப்பு செங்கற்களை வெட்டி எடுத்து 

ஒழுங்காக அடுக்குவதற்கு 
( இ ) சேம்பர் செங்கற்களுக்கு 


196 .00 நாள் ஒன்றுக்கு 
618 .06 ( 1000 எண்ணிக்கையுடைய 
செங்கற்களுக்கு) 
492 . 25 (1000 எண்ணிக்கையுடைய 
செங்கற்களுக்கு ) 
369 .32 ( 1000 எண்ணிக்கையுடைய 
செங்கற்களுக்கு ) 


செங்கல் அளவு (வரையறுக்கப்பட்ட செங்கல் 
அளவு 9 " X4% 2"X3") 
22 .5 செ . மீ . X 11. 25 செ . மீ . X 7.5 செ .மீ . 
100 அடி தொலைவிற்குள் சுமை ஏற்ற வேண்டும் . 
100 அடி தொலைவிற்கு மேலாகச்சென்று சுமை 
ஏற்றப்படுமானால் அதற்கு பரஸ்பர ஒப்பந்தத்தின் 

அடிப்படையில் தொகை வழங்கப்படும் . 
மொசைக் ஓடுகள் தயாரிப்பதற்கான ஊதியங்கள் : 
சிமிட்டியிலான 

(i ) ஓடுகள் 
தனிவகை ஓடுகள் 

தயாரிப்பவருக்கு 
மொசைக் ஓடுகள் 

கலப்பவர் ( Mixer ) 

கலப்பதற்கானபடி 
( iii ) உதவியாள் 


- 


209. 00 நாள் ஒன்றுக்கு 
181 .50 நாள் ஒன்றுக்கு 
26 . 15 நாள் ஒன்றுக்கு 


சிமிட்டி ஓடுகளைப்பதிப்பவர்கள் 


*- 


181 .50 நாள் ஒன்றுக்கு 
181 .50 நாள் ஒன்றுக்கு 
181 .50 நாள் ஒன்றுக்கு 


வார்ப்பட இயக்குபவர்கள் 


விளக்கங்கள் : 


(1) மழைக்காலங்களில் பணி தொடங்கப்பட்ட பின்னர் , மழையின் காரணமாக தொழிலாளர்கள் பணியை நிறுத்த வேண்டிய 
கட்டாயம் ஏற்படுமாயின் , பணி முடிக்கப்படுவதற்கு வழக்கமாக எவ்வளவு ஊதியத்தை அவர்கள் ஈட்டியிருப்பார்களோ , அத்தொகையில் 
50 சதவீத தொகையைப்பெற அவர்களுக்கு அனுமதியளிக்கப்பட வேண்டும் . 

(2) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் , தொழிலாளர்களுக்கு பின்வரும் 
அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


12 


( i) அகவிலைப்படி , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது , அதாவது 2001 = 100 என்பதன் அடிப்படையில் 161 புள்ளிகள் ஆகும் . 161 புள்ளிகளுக்கு 
மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் நாளொன்றுக்கு ரூபாய் 1. 05 ( ஒரு ரூபாய் மற்றும் ஐந்து காசுகள் மட்டும் ) 

கூடுதலாக அகவிலைப்படி வழக்கப்பட வேண்டும் . 
( ii ) இந்த அகவிலைப்படியானது , முந்தைய 12 (பன்னிரண்டு ) மாதங்களுக்கான அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் 

வரையிலான நுகர்வோர் சராசரி விலைப்புள்ளியின் அடிப்படையில் ஒவ்வொராண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து 
கணக்கிடப்படவேண்டும் . 


(iii ) முதல் கணக்கீடு , முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர் நுகர்வோர் விலைப்புள்ளிக் குறியீட்டு எண்ணின் 

சராசரியை அடிப்படையாகக் கொண்டு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 
செயலுக்கு வரும் . 


( 3 ) அன்றாட ஊதிய வீதம் மற்றும் அகவிலைப்படி என்பதில் , விடுமுறை நாள் ஊதியமும் அடங்கும் . 


(4 ) (i ) நாள் ஊதியவீதங்களைக் கணக்கிடுவதற்கு , நாள் மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்கவேண்டும் . 


( ii ) மாதாந்திர ஊதியங்களைக் கணக்கிடுவதற்கு , நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்கவேண்டும் . 


(5 ) ஒரே தன்மையுடைய பணியைச் செய்யும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கும் ஊதியத்தில் எவ்வித 
வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

(6 ) 1948 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டம் ( மத்தியச்சட்டம் 63 /1948 ) மற்றும் ஏனைய தொழிலாளர் நலச்சட்டங்கள் 
ஆகியவற்றின் கீழ் வராத செங்கல் மற்றும் ஓடுகள் முதலியவற்றைத் தயாரிக்கும் தொழிலில் பணியிலமர்த்தப்பட்டுள்ளவர்களும் 
தமிழ்நாடு 1958 ஆம் ஆண்டு , தொழில் நிறுவனங்கள் ( தேசிய மற்றும் பண்டிகை விடுமுறை நாட்கள்) சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 
33/1958 ) கீழ் விடுப்புக்காலப் பயன்கள் , நோய்க்கான சலுகைகள் அல்லது விடுமுறைகள் ஆகியவற்றையும் , வருங்கால வைப்புநிதி 
மற்றும் தொழிலாளர் நலக் காப்புறுதிச் சலுகை ஆகியவற்றையும் பயன்படுத்த இயலாதவர்களும் , மேற்சொன்ன சலுகைகளுக்குப் 
பதிலாக , தொகுதி - 1 மற்றும் தொகுதி - III-இன் கீழ் வரும் தொழிலாளர்களாக இருப்பின் அவர்களுக்கு நாளொன்றுக்கு 36 .65 ரூபாயும் , 
தொகுதி - II மற்றும் தொகுதி -IV -இன் கீழ்வரும் தொழிலாளர்களைப்பொறுத்த வரையில் நாளொன்றுக்கு 31.42 ரூபாயும் , கூடுதலாக 
வழங்கப்பட வேண்டும் . 

(7 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை. 


[ அரசாணை (2D ) எண் 71 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறை, 13 நவம்பர் 2017 .) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1958 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதி , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 04 - 09 - 2013 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு 2ல் 604 மற்றும் 605 ஆம் பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II( 2) /LE /683 / 2013 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையினை ரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு மாநிலத்தில் பருத்தியில் 
கொட்டை நீக்குதல் , பஞ்சு அடித்தல் மற்றும் கழிவுப் பஞ்சினை அகற்றும் பணிகளில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழ்க்காணும் விவர 
அட்டவணையின் ( 2) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த 
விவர அட்டவணையின் ( 3) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , 
மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்படுள்ளது . 


( 2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


13 


விவர அட்டவணை 
பருத்தியில் கொட்டை நீக்குதல் , பஞ்சு அடித்தல் மற்றும் கழிவுப் பஞ்சினை அகற்றும் பணிகளில் 

வேலைவாய்ப்பு 
தொடர் தொழிலாளர்களின் வகை 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( ரூ . காசு ) 


எண் 


1 . உயரளவு பயிற்சி பெற்றவர்கள் : 


1 தச்சர் 
2 மின்கம்மியர் 
3 இயந்திரக் கம்மியர் 


நாளொன்றுக்கு ரூ . 242 .50 


நாளொன்றுக்கு ரூ .230 . 00 


நாளொன்றுக்கு ரூ . 229.00 


நாளொன்றுக்கு ரூ.227.00 


8 


வில்லோ ஓட்டுநர் 
5 அழுத்தப்பொறி ஓட்டுநர் 

6 விதையகற்றுபொறி ஓட்டுநர் 
II . பயிற்சி பெற்றவர் . 
1 பெட்டிப் பணியாளர் 

அழுத்தப்பொறி பொருத்துனர் / பொதுப் பொருத்துனர் / 
விதையகற்றுபொறி பொருத்துனர் 
மேலாள் 
அடையாளமிடுபவர் 
வால்வுப் பணியாளர் 
எண்ணெயிடுபவர் 
மீள்வுறுத்துநர் ( ரிவெர்ட்டர் ) 

எடையாளர் 
9 உருளை உருட்டுபவர் 
III . ஓரளவு பயிற்சி பெற்றவர் . 

1 லஸ்கர் (உதவியாள் ) 
2 பொதி தைப்பவர் 

விதையகற்று பொறியில் பருத்தி இடுபவர் 
4 சாவி திறப்பாளர் 
5 விதையகற்றுபொறி மற்றும் அழுத்தப்பொறி மஸ்தூர்கள் 
IV . பயிற்சி பெறாதவர் : 

1 மூட்டை எடுத்துச் செல்லுபவர் 
2 போரா நிரப்புபவர் 

போரா உருட்டுபவர் 

பொதியாக்குபவர் 
5 பருத்தியெடுப்பவர் 
6 பருத்தியைச் சுத்தப்படுத்த அடிப்பவர்கள் 
7 பருத்தி எடுத்துச் செல்பவர் 
8 கேப்ஸ் பை திறப்பவர் 
9 கேப்ஸ் எடுப்பவர் 


நாளொன்றுக்கு ரூ.230 .00 
நாளொன்றுக்கு ரூ.227.00 
நாளொன்றுக்கு ரூ . 225 . 00 
நாளொன்றுக்கு ரூ. 227 .00 
நாளொன்றுக்கு ரூ .223. 00 


நாளொன்றுக்கு ரூ.231.00 
நாளொன்றுக்கு ரூ. 229. 00 
நாளொன்றுக்கு ரூ. 225 .00 
நாளொன்றுக்கு ரூ. 221.50 
நாளொன்றுக்கு ரூ. 220 .00 
நாளொன்றுக்கு ரூ . 221.50 
நாளொன்றுக்கு ரூ. 220. 00 
நாளொன்றுக்கு ரூ .221.50 
நாளொன்றுக்கு ரூ .220. 00 


14 


தொடர் எண் 


தொழிலாளர்களின் வகைகள் 


நாளொன்றுக்கு குறைந்தளவு அடிப்படை 

ஊதிய வீதங்கள் 
( ரூ . காசு.) 


10 லின்ட் சுத்தப்படுத்துபவர் 

நாளொன்றுக்கு ரூ. 220.00 
தைப்பவர்கள் ( பொதி தைப்பவர் அல்லாதவர்கள் ) 

நாளொன்றுக்கு ரூ .221.50 
12 விதை அகற்றுபவர் அல்லது எடுத்துச் செல்லுபவர் 

நாளொன்றுக்கு ரூ .221.50 
13 பெருக்குபவர் 

நாளொன்றுக்கு ரூ. 223 .00 
பருத்தி சுத்தப்படுத்தும் இருக்கையாள் 

நாளொன்றுக்கு ரூ .221.50 
15 அட்டியிடுபவர் ( Staking ) 

நாளொன்றுக்கு ரூ .227 .50 
16 போரா திறப்பவர் 

நாளொன்றுக்கு ரூ. 220.00 
17 பருத்திக் கழிவு சுத்தப்படுத்துபவர் 

நாளொன்றுக்கு ரூ. 220. 00 
18 துடைப்பான் செய்பவர் 

நாளொன்றுக்கு ரூ. 227 .00 
19 மேற்சொன்னவற்றில் வராத ஏனைய யாதொரு வகையினர் 

நாளொன்றுக்கு ரூ. 220.00 
V . பல்வகை: - 
1 கணக்காளர் 

மாதமொன்றுக்கு ரூ.6190. 00 
2 எழுத்தர் தட்டச்சர் 

மாதமொன்றுக்கு ரூ. 6050 .00 
3 காவலாள் 

மாதமொன்றுக்கு ரூ.5799 .00 
4 அலுவலகப் பையன் ஏவலர் 

மாதமொன்றுக்கு ரூ.5799.00 
விளக்கங்கள் : 

( 1) அகவிலைப்படி : - மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் தொழிலாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(i) அகவிலைப்படியானது , 2010 - ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு 

எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது , ( அதாவது 2001 - ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு 
தற்போது கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ஆகும் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் , 

நாளொன்றுக்கு ரூ . 36 . 00 ( ரூபாய் முப்பத்து ஆறு மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
(i ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக் குறியீட்டினை 

அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்படவேண்டும் . 
( ii) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 

முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
( 2) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 
( 3) (1) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

(1) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 
(4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


15 


[ அரசாணை (2ப ) எண் 75 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறை , 24 நவம்பர் 2017. ) 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 12 - 12 - 2012 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு 2 - இல் 725 முதல் 729 வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II ( 2 )/ LE / 839/ 2012 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் தமிழ்நாடு மாநிலத்தில் 
பாத்திரங்கள் தயாரிக்கும் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழேயுள்ள விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள 
வகைகளை சேர்ந்த பணிக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை அந்த விவர அட்டவணையில் ( 3 ) நெடும்பத்தியின் 
நிகரான பதிவுகளில் , குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு மேற்சொன்னச் சட்டத்தின் 5 - ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 

2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


பாத்திரங்கள் (கலங்கள் ) தயாரிப்புத் தொழிலில் வேலைவாய்ப்பு 


விவர அட்டவணை - 1 


வெண்கலம் மற்றும் செப்பு பாத்திரங்கள் தயாரிப்பில் வேலைவாய்ப்பு 


பணியின் வகைகள் 


தொடர் 
எண் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


ஈயமுலாம் 
கட்டணங்கள் 


தயாரிப்புக் கடைசல் 
கட்டணங்கள் கட்டணங்கள் 

b | 
( ரூ . காசு ) ( ரூ . காசு ) 


( ரூ . காசு ) 


1672 . 06 


230 . 91 


1695 . 25 


236 .15 


1728. 99 


236 .15 


1741 . 65 


240 . 38 


1771 . 16 


244 .59 
244.59 


1798 .57 


2 . 


தொழிற்சாலை வளாகத்தில் வெண்கலப் பாத்திரங்கள் 
தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு : 

குடங்கள் மற்றும் சமையல் பாத்திரங்கள் 

( வழங்கப்பட்ட 21 கிலோ தகடுகளைக் கொண்டு ) 
( a ) 5 ,6,7,8 எண்ணிக்கையுள்ள குடங்களைத் தயாரிப்பதற்கு 
( b ) 10 சிறிய குடங்களைத் தயாரிப்பதற்கு 

12 குடங்களைத் தயாரிப்பதற்கு 

14 குடங்களைத் தயாரிப்பதற்கு 
( e ) 16 குடங்களைத் தயாரிப்பதற்கு 
( 18 குடங்களைத் தயாரிப்பதற்கு 
தகட்டுப் பானை ( வழங்கப்பட்ட 19 கிலோ 
தகடுகளைக் கொண்டு ) 
( a ) மெருகேற்றுதல் , கம்பியாக இழுத்தல் உட்பட 

மேற்சொன்ன இனத்தைச் சேர்ந்த 5 , 6 , 7 , 8 , 10 

எண்ணிக்கையுள்ளவற்றைச் செய்வதற்கு 
( b ) மெருகேற்றுதல் , கம்பியாக இழுத்தல் உட்பட 

மேற்சொன்ன இனத்தைச் சேர்ந்த 12 

எண்ணிக்கையுள்ளவற்றைச் செய்வதற்கு 
( c ) மெருகேற்றுதல் , கம்பியாக இழுத்தல் உட்பட 

மேற்சொன்ன இனத்தைச் சேர்ந்த 16 

எண்ணிக்கையுள்ளவற்றைச் செய்வதற்கு 
( d ) மெருகேற்றுதல் , கம்பியாக இழுத்தல் உட்பட 

மேற்சொன்ன இனத்தைச் சேர்ந்த 20 

எண்ணிக்கையுள்ளவற்றைச் செய்வதற்கு 
( e ) மெருகேற்றுதல் , கம்பியாக இழுத்தல் உட்பட 

மேற்சொன்ன இனத்தைச் சேர்ந்த 24 
எண்ணிக்கையுள்ளவற்றைச் செய்வதற்கு 


2171 .79 | 


2195 .09 


2213 . 96 


2243. 47 


2268. 77 


16 


தொடர் 
எண் 


பணியின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


ஈயமுலாம் 
கட்டணங்கள் 


தயாரிப்புக் கடைசல் 
கட்டணங்கள் கட்டணங்கள் 

a 
( ரூ . காசு ) ( ரூ . காசு ) 


b 


| 


( ரூ . காசு ) 


2235 .04 


2298 . 30 


48 . 39 


19 .20 


20 . 86 


60 . 49 


19 . 20 


4 . 


48 .39 


48. 39 


19 .20 


(1 ) மெருகேற்றல் மற்றும் தகட்டுப்பானையில் வரிகள் 

வரைதல் உள்பட மேற்சொன்னவாறு 4 ஆம் எண் 

அளவிலான 4 தகட்டுப்பானைகள் தயாரிப்பதற்கு 
( 9) மெருகேற்றல் மற்றும் தகட்டுப்பானையில் வரிகள் 

வரைதல் உள்பட மேற்சொன்னவாறு 3 ஆம் எண் 

அளவிலான 3 தகட்டுப்பானைகள் தயாரிப்பதற்கு 
3 . கலாய் தேக்சா மற்றும் டிரம் பீப்பாய் : 
( a ) கலாய் பூசப்பட்ட தேக்சா தயாரிப்பதற்கு வழங்கப்பட்ட 

ஒவ்வொரு கிலோகிராம் பொருளுக்கும் 
( b ) டிரம் பீப்பாய்கள் தயாரிப்பதற்கு வழங்கப்பட்ட 

ஒவ்வொரு கிலோகிராம் பொருளுக்கும் (பித்தளை 
தேக்சாவுக்கு இரும்புக் கம்பிகளை பொருத்துவதற்கு , 

கூடுதல் கட்டணம் - ரூ . 41.67 ) 
தலை தாங்கி தவலை , சமையல் பாத்திரங்கள் : 
( a ) சமையல் பாத்திரங்கள் தயாரிப்பதற்கு : 

வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோகிராம் பொருளுக்கும் 

( மெருகேற்றுதல் மற்றும் வரிகள் வரைதல் உட்பட) 
( b ) தலை தாங்கித் தவலை தயாரிப்பதற்கு : 

வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோகிராம் பொருளுக்கும் 
குவளை ( அண்டா ) மற்றும் அரை அடுக்கு : 
(a ) மெருகேற்றல் மற்றும் வரிகள் வரைந்தது உட்பட 

வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோகிராம் பொருளுக்கும் 
( b ) சிறிய படிக்குவளை தயாரிப்பதற்கு வழங்கப்பட்ட 

ஒவ்வொரு கிலோகிராம் பொருளுக்கும் 
6 . குண்டான் , வாணச் சட்டி , காவி வாணலி , 
தேய்ப்பு வாணலி: 

வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோகிராம் பொருளுக்கும் 

மெருகேற்றல் மற்றும் வரிகள் வரைதல் உட்பட 
7 . வடிகட்டிகள் : 
( a ) ஒவ்வொன்றுக்கும் 560 கிராம் எடை கொண்ட 20 

வடிகட்டிகளைத் தயாரிப்பதற்கு 
( b ) ஒவ்வொன்றுக்கும் 420 கிராம் எடை கொண்ட 20 

வடிகட்டிகளைத் தயாரிப்பதற்கு 
( c ) ஒவ்வொன்றுக்கும் 350 கிராம் எடை கொண்ட 20 

வடிகட்டிகளைத் தயாரிப்பதற்கு 
8 . சம்படம் : 

வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோகிராம் பொருளுக்கும் 
இட்லிப்பானை : 
வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோகிராம் பொருளுக்கும் 


50 . 74 


86 .08 


73 .80 


1129 .32 


253 .27 


1210 . 30 


253 . 27 


1273 .55 


253. 27 


202. 84 


19 .20 


57 . 01 


17 


தொடர் 


தொடர் 
எண் 


பணியின் வகைகள் 


பணியின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


ஈயமுலாம் 
கட்டணங்கள் 


தயாரிப்புக் கடைசல் 
கட்டணங்கள் கட்டணங்கள் 

a 
( ரூ . காசு ) ( ரூ . காசு ) 


( ரூ . காசு ) 


78 . 69 


19 . 20 


10 . கீட்டுப்பானை : 

வழங்கப்பட்ட 17 கிலோகிராம் எடையுள்ள தகட்டில் 
7 , 8 உருப்படிகளைத் தயாரிப்பதற்கு ஒவ்வொரு 

கிலோகிராமுக்கும் 
11 . சொம்பு , பன்னீர் சொம்பு , வைஷ்ணவ சொம்பு , 

காவி உருளை: 

வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோகிராம் பொருளுக்கும் 
12 . தூக்குச்சட்டி : 

வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோகிராம் பொருளுக்கும் 
13 . தாம்பாளத் தட்டு : 

( a ) 51.3 செ .மீ . அளவுக்கு ஒவ்வொரு உருப்படிக்கும் 


99 .34 


19 .20 


69 .58 


215 . 08 


12 . 66 


29 . 34 


பெரிய அளவில் தாம்பாளத் தட்டு தயாரிப்பதற்கு 
கூடுதலாக அமையும் ஒவ்வொரு 2 .50 செ . மீ . 

கூடுதல் கட்டணம் . 
( c ) ஒவ்வொரு ஏனத்திற்கு கூடுதல் கட்டணம் (சிப்பலுக்கு ) 
14 . வாளிகள் : 

வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோகிராம் பொருளுக்கும் 
(a ) மூடியின்றி 

(b ) மூடியுடன் 
15 . டப்பா: 


69 .63 


19 .20 


22 . 21 


71 . 70 


19 . 20 


22 . 21 


( a ) 


19.20 


22 . 21 


19.20 


22 . 21 


வழங்கப்பட்ட ஒரு கிலோ கிராம் எடையுடைய பொருளைக் 86 . 08 
கொண்டு 280 கிராம் கொண்ட டப்பாக்களைத் 
தயாரிப்பதற்கு ( மூடியுடன் ) 
வழங்கப்பட்ட ஒரு கிலோ கிராம் எடையுடைய பொருளைக் 80.13 
கொண்டு 280 கிராம் கொண்ட டப்பாக்களைத் 

தயாரிப்பதற்கு ( மூடியின்றி ) 
16 . அப்பள டப்பா : 
வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு 1,680 கிலோ கிராம் 

41 .13 | 
எடையுள்ள டப்பாக்களைத் தயாரிப்பதற்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு 

கிலோ கிராம் எடைக்கும் ) 
17 . நெய் தவலை ( மோர் சொம்பு) : 

வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு ஒவ்வொன்றும் 280 கிராம் 78. 69 
எடை கொண்ட மேற்சொன்ன மோர் சொம்பு தயாரிப்பதற்கு 
ஒவ்வொரு கிலோ கிராம் எடைக்கும் 


15 .88 


12 .66 


19 . 20 


22. 21 


18 . ஜாடி : 


80 . 96 


19 . 20 


22 .21 


வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு ஒவ்வொன்றும் 
280 கிராம் எடை கொண்ட ஜாடிகள் தயாரிப்பதற்கு 
ஒவ்வொரு கிலோ கிராம் எடைக்கும் 


18 


தொடர் 
எண் 


பணியின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


ஈயமுலாம் 
கட்டணங்கள் 


தயாரிப்புக் கடைசல் 
கட்டணங்கள் கட்டணங்கள் 

a 
( ரூ . காசு ) ( ரூ . காசு ) 


b 


( ரூ . காசு ) 


19 . 20 


22 . 21 


19 . 20 


22 . 21 


19 . 20 


19 . 20 


22 . 21 


19 . 20 


22 . 21 


19 . நிலாக்கத்து : 
வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு 280 கிராம் 

78 . 69 
எடையுள்ள நிலாக்கத்து தயாரிப்பதற்கு 

ஒவ்வொரு கிலோ கிராம் எடைக்கும் 
20 . காப்பி பாத்திரங்கள் : 
வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு 280 கிராம் 

80 . 96 
எடையுள்ள மேற்சொன்ன காப்பி பாத்திரங்களைத் 

தயாரிக்க ஒவ்வொரு கிலோ கிராம் எடைக்கும் 
21 . பால் காய்ச்சும் பாத்திரம் : 
வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு ஒவ்வொன்றும் 

91 . 31 
280 கிராம் எடையுள்ள பால் காய்ச்சும் பாத்திரம் தயாரிக்க 

ஒவ்வொரு கிலோ கிராம் எடைக்கும் 
22 . மல்லிகைப்பூத்தூக்கு : 
வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு ஒவ்வொன்றும் 

74. 31 
280 கிராம் எடையுள்ள தூக்குத் தயாரிப்பதற்கு 

ஒவ்வொரு கிலோ கிராம் எடைக்கும் 
23 . கடைசல் வாணலி: 
வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு ஒவ்வொன்றும் 

91 . 31 
280 கிராம் எடையுள்ள வாணலிகளைத் தயாரிப்பதற்கு 

ஒவ்வொரு கிலோ கிராம் எடைக்கும் 
24 . புட்டுக்குடம் : 
ஒவ்வொரு உருப்படிக்கும் 

83 .63 
25 . புட்டுக்குழல் : 
ஒவ்வொரு உருப்படிக்கும் 

66 . 08 
26 . கலாய் அடுக்கு : 
வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோகிராம் பொருளுக்கும் 

68 . 32 
27 . போகினி (பிரைட்): 
( a) வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோகிராம் பொருளுக்கும் 83 . 63 

வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு 17, 18 போகினிகளைத் 98 . 97 

தயாரிக்க ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் 
28 . போகினி ( நயம்) : 

(a) வழங்கப்பட்ட ஒவ்வொரு கிலோகிராம் பொருளுக்கும் 98. 97 
( b ) கருப்பு பானைக்கு 

98 . 97 
29 . காசனி : 


10 . 40 


9 . 71 


4 .69 


19 . 20 


22 . 21 


| 


| 


98 . 97 


( அ ) வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு ஒவ்வொன்றும் 

3 - லிருந்து 412 கிலோகிராம் எடை வரையுள்ள 
காசனி தயாரிக்க ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் 


19 


31 . 


28 .51 


28 .51 


28 . 51 


( ஆ ) வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு ஒவ்வொன்றும் 

114 .04 
51/2 கிலோ கிராமிலிருந்து 6 கிலோகிராம் 
எடை வரையுள்ள காசனி தயாரிக்க ஒவ்வொரு 

கிலோ கிராமுக்கும் 
30 . சருவச்சட்டி : 
வழங்கப்பட்ட பொருளைக் கொண்டு சருவச்சட்டி தயாரிக்க 

61 . 01 
ஒவ்வொரு கிலோ கிராமுக்கும் 
கடைசல் பிடிப்பதற்கான கட்டணங்கள் : 
( வழங்கப்பட்ட 21 கிலோகிராம் எடையுள்ள தகடுகளைக் 
கொண்டு தயாரிக்கப்பட்டவை ) 
( அ ) 21 கிலோகிராம் எடையுள்ள குடம் மற்றும் 

223.13 
சமையல் பாத்திரத்திற்கு 
( ஆ ) 19 கிலோகிராம் தகட்டுபானைக்கு 

243 . 97 
(இ ) கிலோகிராம் ஒன்றுக்கு 1 அடுக்கு , வட்ட அடுக்கு 

22. 21 
( ஈ ) கிலோகிராம் ஒன்றுக்கு நாட்டு தவலை மற்றும் 

10 . 40 
குழிப்பானைக்கு 
32 . நாழிகம் : 
( அ ) பித்தளை நாழிகம் - கிலோகிராம் ஒன்றிற்கு 

79. 44 
( ஆ ) பித்தளை வெள்ளை நாழிகம் - கிலோ கிராம் ஒன்றிற்கு 

44. 41 
33 . தேய்ப்பு பித்தளை நாழிகம் கிலோகிராம் ஒன்றிற்கு 

88. 80 
( மேற்சொன்ன மூன்று பாத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கிலோ 
கிராமுக்கும் 15 கிராம் சேதாரம் அனுமதிக்கப்படுகிறது ) 
II . | தொழிற்சாலை வளாகத்தில் செம்பிலான பாத்திரங்கள் 

தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு 
1 . செப்பிலான கொதிகலன் - கிலோகிராம் ஒன்றிற்கு 

86 . 31 
துணைப் பாகங்களுடன் கூடிய கொதிகலன் 

64. 75 
கிலோகிராம் ஒன்றிற்கு 
3 . செப்புத்தோண்டி - கிலோகிராம் ஒன்றிற்கு 

68 . 32 
4 பிடியுடன் கூடிய பானை கிலோகிராம் ஒன்றிற்கு 

23.08 
5 . பிடியற்ற பானை கிலோகிராம் ஒன்றிற்கு 

126 .65 
பிரியாணி தேக்சா , காழிசட்டி துலுக்கு 

76.16 
தேக்சா மற்றும் தமிழ் தேக்சா கிலோகிராம் ஒன்றிற்கு 
செப்பு உருளி கிலோகிராம் ஒன்றிற்கு 

14.55 
8 . செப்பு நாழிகம் கிலோகிராம் ஒன்றிற்கு 

82. 24 
செப்பு பித்தளை நாழிகம் கிலோகிராம் ஒன்றிற்கு 

41.13 
( மேற்சொன்ன இரண்டு பாத்திரங்களுக்கும் ஒவ்வொரு 
கிலோ கிராமுக்கும் 25 கிராம் சேதாரம் 

அனுமதிக்கப்படுகிறது ) 
விளக்கங்கள் : 
(1 ) அனுமதிக்கப்பட்ட சேதாரம் : 

( அ ) பித்தளைப் பாத்திரங்களுக்கு - ஒவ்வொரு கிலோ கிராமுக்கும் 10 கிராம் 
( ஆ ) செப்பு பாத்திரங்களுக்கு 

ஒவ்வொரு கிலோ கிராமுக்கும் 15 கிராம் 
( இ ) காவி பூசாத பித்தளை மற்றும் - ஒவ்வொரு கிலோ கிராமுக்கும் 20 கிராம் 

செப்பு பாத்திரங்களுக்கு 


ல் 


20 


( 2 ) எடையிடப்பட்ட பின்னர் துண்டுத் துணுக்குகள் , பித்தளைப் பொடி முதலிய கழிவுப்பொருட்களை திருப்பி எடுத்துக் கொள்ள 

வேண்டும் . 
( 3 ) பத்திரங்களின் மீது ஈயம்பூசுவதற்கு (நிருவாகம் வழங்கிய அனைத்துப் பொருட்கள் உதவியைக் கொண்டு மட்டும் ) கிலோ 

கிராம் ஒன்றுக்கு ரூ. 4 .23 
(4 ) குறுகிய வாய்ப்புறத்துடன் கூடிய சிறிய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுவதற்கு (நிருவாகம் வழங்கிய அனைத்துப் பொருட்கள் 

மற்றும் உதவியைக் கொண்டு மட்டும் ) கிலோகிராம் ஒன்றுக்கு ரூ.6 .33 
(5 ) மேலே குறிப்பிட்ட பாத்திரங்கள் நீங்கலாக ஏனைய பாத்திரங்களுக்கு அதைப் போன்ற பாத்திரத்திற்கும் 
பொருந்தக்கூடிய ஊதியங்கள் வழங்கப்பட வேண்டும் . 
(6 ) நாட்கூலி: (நாளொன்றுக்கு 8 மணி நேர வேலை ) 

( அ ) தொழிற்பயிற்சி பெற்ற பணியாளர்களுக்கு : ரூ . 186 .50 
( ஆ ) ஓரளவு பயிற்சி பெற்ற பணியாளர்களுக்கு : ரூ.175.00 
(இ ) பயிற்சி பெறாத பணியாளர்களுக்கு : ரூ.171 .00 


விவர அட்டவணை - || 


தொடர் 
எண் 


தொழிற்சாலை வளாகத்தில் அலுமினியப் பாத்திரங்கள் தயாரிப்பதில் வேலைவாய்ப்பு 
பணியாளர்களின் வகை 

குறைந்தளவு அடிப்படை 

ஊதிய வீதங்கள் (நாளொன்றுக்கு ) 
மண்டலம் அ மண்டலம் ஆ மண்டலம் இ மண்டலம் ஈ 
ரூ . காசு ரூ . காசு ரூ . காசு ரூ . காசு 

( ஈ ) 


( ஆ ) 


( 2 ) 


மேலாளர் 


215 . 00 


209 . 00 


201 . 00 


195 . 00 


195 . 00 


186 .50 


183 . 00 


179.50 


உதவி மேலாளர் , கணக்காளர் , 
மற்றும் காசாளர் 


185 .00 


179.50 


176 .50 


175 .00 


சுருக்கெழுத்தர் , விற்பனையாளர் , 
மேற்பார்வையாளர் , ஆய்வாளர் , வரிகள் 
வரைபவர் , மற்றும் கடைசல் பிடிப்பவர் 


179.50 


176 .50 


175 .00 


172 . 00 


வார்ப்பு அச்சுரு செய்பவர் , மின்கம்மியர் 
கடைசல் பிடிப்பவர் , வடிவம் கொடுப்பவர் , 
துளையிடுபவர் , மெருகிடுபவர் , எருமைத்தோலால் 
மெருகிடுபவர் , எந்திரகம்மியர் பொருத்துநர் , 
பழுதுபார்ப்பவர் , எந்திரகம்மியர் , லாரி மற்றும் 
வேன் ஓட்டுநர் , எழுத்தர் , தட்டச்சர் , 
பாத்திரங்களில் துளையிடுதல் , 
பிணைப்பாணி பொருத்துதல் , கைப்பிடிகள் 
பொருத்துதல் , துணைபாகங்கள் பொருத்துதல் , 
ஆகிய இரண்டாம் நிலைப்பணிகளுக்கான 
பொருத்துநர்கள் , சூடாக்கி குளிர வைக்க 
சுற்றும் கருவியை சுற்றுபவர் , உருக்கும் 
கருவியை இயக்குபவர் . 
கிடங்குக் காப்பாளர் , பதிவெழுத்தர் , 
காவலாள் , இரும்பு ஊதுலை இயக்குபவர் , 
தகடுகளை வெட்டுபவர் , வளையம் வெட்டுபவர் . 


176 .50 


176.50 


175. 00 


175 .00 


173.50 


173.50 


172 .00 


172 .00 


176 .50 


175 .00 


173.50 


172 .00 


முத்திரை பதிக்கும் அழுத்தும் கருவியை 
இயக்குபவர் , வட்ட வடிவம் மற்றும் பின்புற 
வடிவத்தை அழுத்தும் கருவியை இயக்குபவர் , 


21 


வெட்டுகிற , விளிம்பு மடிக்கிற கருவியை 
இயக்குபவர் . 
பொருத்தும் உதவியாளர்கள் , எந்திர 

176 .50 175 .00 

173.50 172. 00 
உதவியாளர்கள் , சோடா மற்றும் அமில 
நீரில் கழுவுபவர்கள் . 
உலையிலிருந்து எடுத்து உலரவைக்கும் 175 .00 

173.50 172. 00 

171 . 00 
தொழிலாளர்கள் , ஏவலாள்கள் , வண்டி 
ஓட்டுபவர் , சுமை ஏற்றி இறக்குதல் , 
சிப்பம் கட்டுதல் , அடுக்கி வைத்தல் , 
பொருட்களை இடம் மாற்றுதல் , 
துப்புரவு செய்தல் , மற்றும் பொதுவகையான 
தொடர்புடைய ஏனைய பணிகளைச் செய்யும் 

தொழிலாளர்கள் . 
குறிப்பு : அலுமினியப் பாத்திரங்கள் செய்யும் தொழிலைப் பொறுத்தவரையில் , அலுமினியத் தகட்டை சுற்றுதல் , வளையம் செய்தல் 
ஆகிய பணிகளுக்கான ஊதியங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன . தமிழ்நாட்டில் உள்ள பல தொழிற்பிரிவுகள் வளையம் செய்தல் , 
பாத்திரங்கள் செய்தல் , ஆகியவை அடங்கிய ஒருங்கிணைந்த தொழில் பிரிவுகளைக் கொண்டுள்ளதே இதற்குக் காரணம் ஆகும் . 

விவர அட்டவணை - III 
தொழிற்சாலை வளாகத்தில் எவர்சில்வர் பாத்திரங்கள் தயாரிப்பதில் வேலைவாய்ப்பு 
தொடர் பணியாளர்களின் வகை 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய 
எண் 

வீதங்கள் (நாளொன்றுக்கு ) 
மண்டலம் அ மண்டலம் ஆ மண்டலம் இ மண்டலம் ஈ 
ரூ . காசு 

ரூ . காசு ரூ . காசு ரூ . காசு 
( அ ) 

( ஆ ) 
(2 ) 
மேலாளர் 

215 . 00 209 . 00 201 . 00 

195 . 00 


உதவி மேலாளர் , கணக்காளர் , காசாளர் 


195 . 00 


186. 50 


183 . 00 


179.50 


185 .00 


179.50 


176 .50 


175. 00 


179.50 


176 . 50 


175 .00 


172 .00 


சுருக்கெழுத்தர் , விற்பனையாளர் , 
மேற்பார்வையாளர் , ஆய்வாளர் . 
வார்ப்பு அச்சுரு செய்பவர் , மின்கம்மியர் கடைசல் 
பிடிப்பவர் , வடிவம் கொடுப்பவர் , துளையிடுபவர் , 
மெருகேற்றுபவர் , எருமைத்தோலால் மெருகிடுபவர் 
எந்திரகம்மியர் பொருத்துநர் , பழுதுபார்பவர் , 
எந்திரகம்மியர் , லாரி மற்றும் வேன் ஓட்டுநர் , 
எழுத்தர் , தட்டச்சர் , பாத்திரங்களில் துளையிடுதல் , 
பிணைப்பாணி பொருத்துதல் , கைப்பிடிகள் 
துணைப்பாகங்கள் பொருத்துதல் , ஆகிய 
இரண்டாம் நிலைப்பணிகளுக்கான பொருத்துநர்கள் . 
கிடங்குக் காப்பாளர் , பதிவெழுத்தர் , காவலாள் , 
எந்திர உதவியாளர் , மற்றும் உதவியாள் . 
ஏவலாள் , வண்டி ஓட்டுபவர் , சுமையை ஏற்றி - 
இறக்குதல் , சிப்பம் கட்டுதல் , அடுக்கிவைத்தல் , 
பொருட்களை இடம் மாற்றுதல் , துப்புரவு செய்தல் , 
ஏனைய தொடர்புடைய பணிகள் மற்றும் 
பொதுவகையான ஏனையப் பணிகளை செய்யும் 
தொழிலாளர்கள் . 
அழுத்துபவர் , கடைசல் பிடிப்பவர் , 
தகடு தயாரிப்பவர் . 
தகடு வெட்டுபவர் , வளையம் 
வெட்டுபவர் , பற்றவைப்பவர் , 
எந்திரத்தை மிதித்தியக்குதல் 


176 .50 


175 . 00 


173 . 50 


172. 00 


175 .00 


173.50 


172. 00 


171 .00 


185 . 00 


179 .50 


176 .50 


175 . 00 


179.50 


176 .50 


175 .00 


172 .00 


22 


விளக்கங்கள் : 
(1 ) மண்டலங்களின் வகைப்பாடு : 
( 2 ) மண்டலம் அ - மாநகராட்சிகள் அனைத்தும் 
( 3 ) மண்டலம் ஆ - நகராட்சிகள் அனைத்தும் 
(4 ) மண்டலம் இ - நகரியங்கள் , பாளையங்கள் , 

பேரூராட்சிகள் 
( 5 ) மண்டலம் ஈ - கிராம ஊராட்சிகள் 


( 2 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படை ஊதியங்களுடன் தொழிலாளர்களுக்கு கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 
அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(i) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள் ) 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படியானது திங்கள் ஒன்றுக்கு ரூ . 1.05 ( ஒரு ரூபாய் . 
ஐந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழக்கப்பட வேண்டும் . 

( ii ) அகவிலைப்படியானது , ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான முந்தைய 12 மாதங்களுக்கான விலைப்புள்ளியின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் திங்கள் முதல் நாளிலிருந்து கணக்கிடப்படவேண்டும் . 

(iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்ட முதல் 
கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

( 3) மாதந்திர ஊதிய வீதங்களைக் கணக்கிட , குறைந்தளவு தின ஊதியத்தை ( அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படி ) 30 
ஆல் பெருக்க வேண்டும் . 

(4) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும் போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் 
ஊதியத்தில் எவ்வித வேறுபாடும் காட்டக்கூடாது . 

( 5) செய்யும் பணிகளுக்கு ஏற்ப அளிக்கப்படும் ஊதிய வீதங்களைப் பெறுகின்ற தொழிலாளர்களுக்கு அதாவது நாளொன்றுக்கு 
விவர அட்டவணை II மற்றும் III- இல் குறிப்பிடப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதிய வீதங்களுக்கு அதிகமாக அல்லது அதற்கு நிகராக 
ஊதியம் பெறும் தொழிலாளர்களுக்கு அலுமினியம் மற்றும் எவர்சில்வர் பாத்திரங்கள் செய்வதற்கான குறைந்தளவு ஊதிய வீதங்கள் , 
பொருந்தாது . 

(6) இங்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் தற்போது வழங்கப்படும் ஊதியங்கள் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (2ப ) எண் . 76 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 28 நவம்பர் 2017 .) 


1948 ஆம் ஆண்டு ஊதியங்கள் வழங்கல் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) 
பகுதி மேற்படி சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
வெளியிடக் கருதியுள்ள அறிவிக்கையின் கீழ்க்காணும் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கக்கூடிய நபர்கள் அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு மாதங்கள் முடிவடையும் நாளன்று அதற்குப் 
பின்னர் இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன கால அளவு 
முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு 
பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை , சென்னை - 600 006 
இல் உள்ள தொழிலாளர் ஆணையர் வாயிலாக அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , 
தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009, என்ற முகவரிக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் . 


23 


வரைவு அறிக்கை 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 / 1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதி மேற்படி சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
05 . 03 .2014 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு 2ல் 323 மற்றும் 324 ஆம் பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட II ( 2 )/ LE /243/ 2014 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு 
அதற்குப் பதிலாகவும் தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு மாநிலத்தில் ஆட்டோரிக்ஷாக்கள் மற்றும் சீருந்துகளில் ஓட்டுநராக 
பணியமர்த்தப்பட்டுள்ளவர்களும் , கீழேயுள்ள விவர அட்டவணையின் (1) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள வகைகளைச் 
சேர்ந்தவர்களுமாகிய தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை, இந்த விவர அட்டவணையின் ( 2 ) 
நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 


விவர அட்டவணை 
ஆட்டோரிக்ஷாக்கள் மற்றும் சீருந்துகளில் ஓட்டுநர் பணியில் வேலைவாய்ப்பு 


தொழிலாளர் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதியங்கள் 


(1 ) 


ஆட்டோரிக்ஷா ஓட்டுநர்கள் ( மீட்டர் பொருத்தப்பட்டது ) 
சீருந்து ஒட்டுநர்கள் (மீட்டர் பொருத்தப்பட்டது ) 


( ரூ . காசு ) 
நாளொன்றுக்கு 357 .00 ( அல்லது ) மாதமொன்றுக்கு 9274. 00 
நாளொன்றுக்கு 405 .50 ( அல்லது ) மாதமொன்றுக்கு 10519. 00 


விளக்கங்கள் : (1) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் தொழிலாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


(i) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள் ) 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி திங்கள் ஒன்றுக்கு ரூ . 57 .60 ( ஐம்பத்து ஏழு 
ரூபாய் மற்றும் அறுபது காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழக்கப்பட வேண்டும் . 


( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் 
கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்படவேண்டும் . 


( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 
முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


( 2) (i) அன்றாட குறைந்தளவு ஊதிய வீதங்களில் , வாராந்திர விடுமுறை ஊதியங்களும் அடங்கும் . 

(ii) அகவிலைப்படியின் அன்றாட வீதத்தைக் கணக்கிடுவதற்கு அகவிலைப்படியின் மாதாந்திர வீதங்களை 26 ஆல் வகுக்க 
வேண்டும் , 

(3 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்கிறவிடத்து அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


